( C ) 


தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No. 197 /2009. 
[ விலை : ரூ . 5 .60 காசு 


VCS 


E 


FFFFETET 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெல் 


வல்லும் 


எண் 32 ] 


சென்னை , புதன்கிழமை , ஆகஸ்ட் 8 , 2018 
ஆடி 23 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி III - பிரிவு 1( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


கக 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை) எண் 61 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (M2) த் துறை , 24 மே 2018.) 
1948 - ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 63/1948 ) 112 - ஆம் பிரிவு 115 - ஆம் பிரிவின் (1 ) உட்பிரிவு , 
41 -Bஆம் பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தொழிலக பெரும் 
விபத்து ஆபத்துகளைக் கட்டுப்படுத்தும் விதிகளில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன 
சட்டத்தின் 115 - ஆம் பிரிவில் கோரியுள்ளவாறு , ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 
(1) விதி 2இல் , 
( a ) பகுதி ( a ) , துணைப் பகுதி (i ) இல் "விவர அட்டவணை 1 மற்றும் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக "விவர 

அட்டவணை 1 அல்லது " என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் ; 
(b ) பகுதி (b ) இல் துணைப்பகுதி (i)- க்குப் பின்னர் , பின்வரும் பகுதிகள் சேர்த்துக் கொள்ளப்படவேண்டும் , அவையாவன: 

" (ii ) தனியான சேமிப்பிடம் ; அல்லது 

(ii ) குழாய்த்தொடர் "; 
( c ) பகுதி ( d )-க்குப் பின்னர் , பின்வரும் பகுதி சேர்த்துக்கொள்ளப்படவேண்டும் , அதாவது : - " ( da) பெரிய விபத்து 

ஆபத்துகளின் நிறுவுகைகள் என்பது முறையே 2 மற்றும் 3 ஆம் விவர அட்டவணைகளின் நெடும்பத்தி 3இல் 
குறிப்பிடப்பட்டுள்ள தொடக்க அளவுக்குச் சமமான அல்லது மிகையான அபாயகரமான இராசயனப் பொருட்களைக் 
கையாளுகிற (வண்டி அல்லது குழாய்த்தொடர் மூலம் எடுத்துச் செல்வது உட்பட ) ஓரிடத்தில் தனியான சேமிப்பிடம் 

மற்றும் தொழிலக நடவடிக்கை என்று பொருள்படும் . 
( d ) பகுதி (f)- க்குப் பின்னர் , பின்வரும் பகுதி சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் , அவையாவன: 
" (g ) தொடக்க அளவு என்பது , -- 
(i) 2 - ஆம் விவர அட்டவணையின் (2) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு அபாயகரமான இரசாயனப் பொருட்களைப் 

பொறுத்த நேர்வில் , ( 3) அல்லது ( 4) நெடும்பத்திகளின் நிகரானப் பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த இரசாயனப் 
பொருட்களின் அளவு ; 


III- 1a -( 32) (T Sup ) - 1 


[ 1 ] 


( ii ) 3ஆம் விவர அட்டவணையின் பகுதி I-இன் ( 2) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு அபாயகரமான இரசாயனப் 

பொருளைப் பொறுத்த நேர்வில் அந்தப் பகுதியின் (3 ) மற்றும் (4 ) நெடும்பத்திகளின் நிகரான பதிவுகளில் 

குறிப்பிடப்பட்டுள்ள அந்த இரசாயனப் பொருளின் அளவு ; 
( iii ) 3 - ஆம் விவர அட்டவணையின் பகுதி ||இன் ( 2) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வகையைச் சேர்ந்த பொருட்களைப் 

பொறுத்த நேர்வில் , அந்தப் பகுதியின் ( 3) மற்றும் (4 ) நெடும் பத்திகளின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள 

அந்த இரசாயனப் பொருளின் மொத்த அளவு ; 
(2 ) விதி 4இல் , 
( a ) துணை விதி (1)இல், 
(i ) பகுதி ( a) இல் , " மற்றும் பட்டியலிடப்பட்டுள்ளது " 3 என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " அல்லது பட்டியலிடப் பட்டுள்ளது " 

என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 
(ii ) பகுதி (b )- க்குப் பதிலாக , பின்வரும் பகுதி அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது: 

" (b ) இதன் ( 3) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தொடக்க அளவிற்கும் சமமாக அல்லது அதைக் காட்டிலும் 
அதிகமான அளவில் , 2ஆம் விவர அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ள ஒரு அபாயகரமான இரசாயனப் பொருளின் 

தனியான சேமிப்பிடம் . "; 
( 3 ) விதி 7இல் "இடங்களை அறிவிக்கையிடுதல் என்ற ஓரத்தலைப்பிற்குப் பதிலாக , "இடங்களுக்கு ஒப்பளித்தல் மற்றும் 

அறிவிக்கையிடுதல் " என்ற தலைப்பு அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 
(4) 1 - ஆம் விவர அட்டவணை மற்றும் அது தொடர்பான பதிவுகளுக்குப் பதிலாக , பின்வரும் விவர அட்டவணையும் 
பதிவுகளும் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 

"விவர அட்டவணை - 1 
[ விதிகள் 2(a)(i), 3(1), 4(1) (a ) மற்றும் 4(2)- ஐக் காண்க ) 

(பகுதி - 1) | 
( a ) நச்சுத்தன்மையுள்ள இரசாயனப் பொருட்கள் : பின்வரும் கடுமையான நச்சுத்தன்மைகளைக் கொண்டுள்ள 

இரசாயனப் பொருட்கள் அவற்றின் இயற்பியல் மற்றும் வேதியியல் கூறுகளினால் பெரிய விபத்து ஆபத்துக்களை 
ஏற்படுத்தக்கூடிய திறன் கொண்டவை . 


தொடர் 
எண் 


நச்சுத் 
தன்மை 


நச்சுத்தன்மை கொண்ட நச்சுத்தன்மை நச்சுத்தன்மை கொண்ட 

லெத்தாலை வாய் கொண்ட லெத்தாலை லெத்தாலை மூக்கு 
வழியாக அளிக்கும் தோல் வழியாக வழியாக அளிக்கும் 
அளவு LD 50 | அளிக்கும் அளவு LD அளவு LD 50 
( மி . கி )/ கி . கி ) 50 ( மி . கி )/ கி . கி ) 

( மி . கி ) கி . கி ) 


( 5) 


> 5 


< 40 


< 0 .5 


> 5 - 50 


> 40 - 200 


< 0. 5 - 2 .0 


தீவிரமான 
நச்சுத்தன்மை 
கொண்டவை 
அதிக அளவு 
நச்சுத்தன்மை 
கொண்டவை 
நச்சுத்தன்மை 
கொண்டவை 


- 10-20 


120-1000 


> 50 - 200 


> 200 - 1000 


> 2 - 10 


( b ) தீப்பற்றி எரியக்கூடிய இரசாயனப் பொருட்கள் : 


(1) தீப்பற்றி எரியக்கூடிய வாயுக்கள்: 


20° சென்டிகிரேடு வெப்பநிலை மற்றும் 101.3 Kpa நிலையான அழுத்தம் கொண்ட வாயுக்கள் , 


( i) 13 சதவீதம் அல்லது அதற்கும் குறைவான அடர்த்தியுள்ள கலவை , காற்றுடன் கலக்கிறபோது 

தீப்பற்றி எரியத்தக்கவை ; அல்லது 


(ii) குறைந்த அளவு தீப்பற்றி எரியக்கூடிய வரையறையைக் கொண்டிருந்தாலும் , குறைந்த அளவு 12 
சதவீதப் புள்ளிகளில் காற்றுடன் எரியக்கூடிய வீச்செல்லையைக் கொண்டுள்ள தீப்பற்றி எரியத்தக்கவை . 


குறிப்பு: 


எரியக்கூடிய தன்மை , சோதனைகள் மூலம் அல்லது இந்திய தர நிர்ணய நிறுவனம் 10156/ 1990 அல்லது இந்திய தர 
நிர்ணய அமைப்பின் ஐஎஸ்ஐ 1446 /1985 பின்பற்றுகிற முறைகளுக்கிணங்க கணக்கீடு மூலம் நிர்ணயிக்கப்படும் . 


( 2 ) எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய திரவங்கள் : - 23° சென்டிகிரேடுக்குக் குறைவான அல்லது சமமான 

ஒளி உமிழ்கிற நிலையையும் 35° சென்டிகிரேடுக்கும் குறைவான கொதிநிலையையும் கொண்டுள்ள இரசாயனப் 
பொருட்கள் . 


( 3 ) மிக எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய திரவங்கள் : - 23° சென்டிகிரேடுக்குக் குறைவான அல்லது சமமான 

ஒளி உமிழ்கிற நிலையையும் 35° சென்டிகிரேடுக்கும் அதிகமான தொடக்கக் கொதி நிலையையும் 
கொண்டுள்ள இரசாயனப் பொருட்கள் . 


( 4 ) பெருமளவில் தீப்பற்றி எரியக்கூடிய திரவங்கள் : - 60° சென்டிகிரேடுக்குக் குறைவான அல்லது 

சமமான ஆனால் 23° சென்டிகிரேடுக்கும் அதிகமான ஒளி உமிழ்கிற நிலையைக் கொண்டுள்ள இரசாயனப் 
பொருட்கள் . 


( 5 ) எரியக்கூடிய திரவங்கள் : - 60° சென்டிகிரேடுக்கும் அதிகமான ஆனால் 90° சென்டி கிரேடுக்கும் குறைவான 

ஒளி உமிழ்கிற நிலையைக் கொண்டுள்ள இரசாயனப் பொருட்கள் . 


( c ) வெடிமருந்துகள் : வெடிமருந்துகள் என்பது திடப்பொருள் அல்லது திரவப்பொருள் அல்லது வெடிப்பொருள் ( அல்லது 

பொருட்களின் கலவை ) அல்லது பின்வரும் தன்மை கொண்டுள்ள ஓர் பொருள் , அதாவது 


(i ) சுற்றுப்புறங்களுக்கு சேதம் ஏற்படுத்துகிற வகையில் அத்தகைய வெப்பநிலையில் மற்றும் அழுத்தத்தில் மற்றும் 

அத்தகைய வேகத்தில் இரசாயன எதிர்ச்செயல் மூலம் வாயுவை உற்பத்தி செய்கிற திறனை தனக்குள்ளே 
கொண்டுள்ள ; 


( ii ) வெடிக்காத மற்றும் நீடிக்காத புறத்தோல் எதிர்ச்செயல் தன்மையின் விளைவாக வெப்பம் , ஒளி , ஒலி , வாயு 

அல்லது புகை அல்லது இவற்றின் ஒருங்கிணைப்பு மூலம் ஓர் விளைவை ஏற்படுத்துவதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ள 
ஓர் பொருள் என்று பொருள்படும் . 


பாகம் - ||| 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 


எண் 


( 2) 


- 


23 . 


ல 


ம் 


ம் 


அசெட்டால்டிஹைடு 
அசெட்டிக் அமிலம் 
அசெட்டிக் ஆன்ஹைடிரைடு 
அசெட்டோன் 
அசெட்டோன் சையானோஹைடிரின் 
அசெட்டோன் தியோசெமிகார்பாசைடு 
அசெட்டோநைட்ரில் 
அசெட்டிலீன் 
அசெட்டில் டெட்ரா குளோரைடு 
அக்ரோலின் 
அக்ரிலாமைடு 
அக்ரிலோநைட்ரில் 
அடிப்போநைட்ரில் 
அல்டிகார்ப் 
ஆல்டிரின் 
அலைல் ஆல்கஹால் 
அலைலாமைன் 
அலைல் குளோரைடு 
அலுமினியம் ( தூள்) 

அலுமினியம் ஆஸைடு 
21 . அலுமினியம் போரோஹைடிரைடு 


22 . அலுமினியம் குளோரைடு 

அலுமினியம் புளோரைடு 
அலுமினியம் பாஸ்பைடு 
அமினோ டைபினைல் 
அமினோ பைரைடின் 
அமினோ பினால் - 2 

அனினோப்டெரின் 
29 . I அமிட்டோன் 
30 . | அமிட்டோன் டையாலேட் 

அம்மோனியா 
அம்மோனியம் குளோரோபிளாடினேட் 
அம்மோனியம் நைட்ரேட் 
அம்மோனியம் நைட்ரைட் 
அம்மோனியம் பைக்ரேட் 
அனபாசின் 
அனிலைன் 
அனிலைன் 2 , 4 , 6 - ட்ரைமெதைல் 
ஆன்த்திரா - குயினோன் 
ஆன்ட்டிமனி பென்டா -புளூரைடு 
ஆன்ட்டிமைசின் 
ஏ என் டியு 


ம் 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 


44 . 


ஆர்செனிக்கு பென்ட்டா - ஆக்சைடு 
ஆர்செனிக்கு திரை - ஆக்சைடு 

ஆர்செனிக்கு திரை - குளோரைடு 
46 . ) ஆர்சைன் 
47 . ஆசுபால்ட்டு 

ஆசின்ஃபோ - எத்தில் 
ஆசின்ஃபோ - மெத்தில் 
பேசிட்ராசின் 
பேரியம் அசைடு 
பேரியம் நைட்ரேட்டு 
பேரியம் நைட்ரைடு 
பென்சால் குளோரைடு 
பென்சாமைன் , 3 - திரை -புளூரோ - மெத்தில் 
பென்சீன் 
பென்சீன் சல்ஃபோனில் குளோரைடு 
பென்சீன் , 1 - (குளோரோ - மெத்தில்) - 4 நைட்ரோ 
பென்சீன் ஆர்செனிக் காடி 
பென்சிடைன் 
பென்சிடைன் உப்புகள் 
பென்சிமிடசோல் , 4 ,5 - டைக்குளோரோ - 2 
(திரைபுளுரோமெத்தில் ) 

பென்சோகுயினோன் - பி 
64 . | பென்சோ திரைக்குளோரைடு 
65 . பென்சோயில் குளோரைடு 
66 . | பென்சோயில் பெராக்சைடு 

பென்சில் குளோரைடு 
68 . பெரிலியம் ( தூள்) 

பை சைக்ளோ (2, 2, 1) எப்டேன் - 2 - கார்போநைட்ரைல் 

பை பீனைல் 
71 . பிசு ( 2 - குளோரோ எதில் ) சல்பைடு 
72 . பிசு (2 - குளோரோ எதில்) கீட்டோன் 

பிசு ( தெட்ரா பியூட்டைல் பெராக்சி ) சைக்ளோ எக்சேன் 
பிசு ( தெட்ரா பியூட்டைல் பெராக்சி ) பியூட்டேன் 
பிசு (2 , 4 , 6 - திரை நைட்ரோ - பீனைல் - அமீன் ) 
பிசு ( 2- குளோரோமெத்தில் ) ஈத்தர் 
பிசுமத்தும் அதன் சேர்மங்களும் 
பிசுபீனால் - ஏ 
பைத்தோசுக்கனேட்டு 
போரான் தூள் 
போரான் திரைக்குளோரைடு 
போரான் திரைப்புளூரைடு 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 
(1) 

( 2) 
83. | 

போரான் திரைப்புளூரைடு சேர்மங்கள் - மெத்தில் 
ஈத்தருடன் , 1:1 

புரோமைன் 
85 . புரோமைன் பென்ட்டா புளூரைடு 
86 . புரோமோ குளோரோ மெத்தேன் 

புரோமோ டயலோன் 
பியூட்டா - டையீன் 
பியூட்டேன் 
பியூட்டானோன் - 2 
பியூட்டைல் அமைன் தெர்ட்டு 
பியூட்டைல் கிளைசிடால் ஈத்தர் 
பியூட்டைல் ஐசோவாலரேட்டு 
பியூட்டைல் பெராக்சிமாலியேட்டு தெர்ட்டு 
பியூட்டைல் வைனைல் ஈத்தர் 

பியூட்டைல் - என் - மெர்க்காப்டான் 
97 . சி .ஐ . பேசிக்குக் கிரீன் (சி .ஐ . பேசிக்குப் பச்சை ) 

காடுமியம் ஆக்சைடு 

காடுமியம் இசிட்டீயரேட்டு 
100 . கால்சியம் ஆர்செனேட்டு 
101 . கால்சியம் கார்பைடு 

கால்சியம் சயனைடு 
103 . | 

காம்ஃபிக்குளோர் (தோக்சாஃபீன் ) 
104 . காந்த்தாரிடைன் 
105 . காப்டான் 
106 . கார்பாக்கால் குளோரைடு 
107. கார்பாரில் 
108. கார்போஃபூரான் ( ஃபூராடான் ) 
109 . கார்பன் தெட்ரா - குளோரைடு 
110 . கார்பன் டை சல்பைடு 

கார்பன் மோனாக்சைடு 
112. கார்போ - பீனோ - தையோன் 
113 . கார்வோன் 

செல்லுலோசு நைட்ரேட்டு 
115 . குளோரோ அசிட்டிக்காடி 
116 . I குளோரோடேன் 
117 . | குளோரோஃபென்வின்ஃபோசு 

குளோரினேட்டடு பென்சீன் 
119 . குளோரின் 

குளோரின் ஆக்சைடு 
121 . குளோரின் திரை -பூளூரைடு 
122 . குளோர்மிஃபோசு 

குளோர்மிக்குவாட்டுக் குளோரைடு 


102 . 


111. 


73 . 


( 4 . 


10 . 


118 . 


120 . 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 
(1 ) 


(2 ) 


( 2) 


125 . 
126 . 


171 . 


130 . 


131 . 


180 


140 . 


142 . 


124 . குளோரோ அசிட்டால் குளோரைடு 

குளோரோ அசிட்டால்டிஃகைடு 

குளோரோ அனிலைன் , - 2 
127 . குளோரோ அனிலைன் , - 4 
128 . குளோரோ பென்சீன் 
129 . குளோரோ எத்தில் - குளோரோஃபார்மேட்டு 

குளோரோபாரம் 

குளோரோஃபார்மைல் மார்ஃபோன்லைன் 
132 . | குளோரோமீத்தேன் , (குளோரோமெத்தேன் ) 
133 . குளோரோமெத்தில் மெத்தில் ஈத்தர் 
134 . | குளோரோ நைட்ரோ- பென்சீன் 
135 . குளோரோஃபாசினினோன் 
136 . குளோரோ - சல்பானிக் காடி 
137 . | குளோரோ - தையோஃபாசு 
138 . | குளோராக்ஃசுரான் 
139 . குரோமிக் காடி 

குரோமிக் குளோரைடு 
141 . குரோமியம் தூள் 

கோபால்ட்டு கார்போனைல் 
143 . கோபால்ட்டு நைட்ரைல் - மெத்திலிடைன் சேர்மம் 
144 . கோபால்ட்டு ( தூள் ) 
145 . கோலோச்சிசைன் 
146 . செம்பும் , சேர்மங்களும் 
147 . செம்பு ஆக்ஃசி - குளோரைடு 
148 . கூமாஃபுரைல் 
149 . கூமாஃபோசு 
150 . கூமாதெட்ராலைல் 
151 . கிரிமிடைன் 
152 . குரோட்டெனால்டிஃகைடு 
153 . குரோட்டானால்டிஃகைடு 
154 . கியுமீன் 

சயனோ புரோமைடு 
156 . சயனோ ஐயோடைடு 
157 . சயனோ ஃபோசு 
158 . சயனோதோயேட்டு 
159 . சயனூரிக்கு புளூரைடு 
160 . சைக்ளோ எக்ஃசைலமைன் 
161 . சைக்ளோ எக்ஃசேன் 
162 . சைக்ளோ எக்ஃசானோன் 
163 . சைக்ளோ எக்ஃசிமைடு 
164 . சைக்ளோ பென்ட்டாடைன் 
165 . சைக்ளோ பென்ட்டேன் 


166 . | 

சைக்ளோ தெட்ரா - மெத்திலீன் தெட்ரா - நைட்ரா அமீன் 
167 . | 

சைக்ளோ திரைமெத்திலீன் திரை - நைட்ரானைன் 
168 . சைப்பர்மெத்ரின் (சிப்பர்மெத்ரின் ) 
169 . டி. டி. ட்டி 
170 . டெக்காபோரேன் (1:4 ) 

டெமெட்டான் 

டெமெட்டான் எசு - மெத்தில் 
173 . டை - என் - புரோப்பில் பெராக்ஃசி டை - கார்போனேட்டு 

( அடர்த்தி = 80 % ) 
174 . டையாலிஃபோசு 
175 . டையாசோ - டைநைட்ரோபீனால் 
176 . டைபென்சைல் பெராக்ஃசி - டை - கார்பொனேட்டு 

( அடர்த்தி = 90 % ) 
177 . டைபோரேன் 
178 . டை - குளோரோ அசிட்டிலீன் 
179 . டை - குளோரோ பென்சால்கோனியம் 

டை - குளோரோ எத்தில் ஈத்தர் 
181 . டை - குளோரோ மெத்தில் பீனைல் - சைலேன் 
182 . டை - குளோரோ - பீனால் - 2,6 
183 . டை - குளோரோ - பீனால் - 2, 4 
184 . டை - குளோரோ பீனாக்ஃசி அசிட்டிக்காடி 
185 . டை - குளோரோ புரோப்பேன் - 2 ,2 

டை - குளோரோ சாலிசைக்ளிக் காடி - 3,5 
187 . டை - குளோரோவாசு (டி .டி .விபி ) 

டை - குரோட்டோஃபாசு 
189 . டீல்டிரின் 
190 . டை - எப்பாக்ஃசி பியூட்டேன் 
191 . டை - எத்தில் கார்பாமாசைன் சிட்ரேட்டு 
192 . டை - எத்தில் குளோரோ பாசுபேட்டு 
193 . டை - எத்தில் எத்தனால் அமீன் 
194 . டை - எத்தில் பெராக்ஃசி - டை - கார்போனேட்டு 

( அடர்த்தி - 30 % ) 
195 . டை - எத்தில் பீனைலீன் டை அமீன் 
196 . டை - எத்தில் அமீன் 
197 . டை - எத்திலீன் கிளைக்கால் 
198 . டை - எத்திலீன் கிளைக்கால் டை - நைட்ரேட்டு 
199 . டை - எத்திலீன் திரை அமீன் 
200 . டை - எத்திலீன் கிளைக்கால் பியூட்டைல் ஈத்தர் 
201 . டை - கிளைசிடைல் ஈத்தர் 
202 . டைகிட்டாக்ஃசின் ( டைச்சிட்டாக்ஃசின் ) 


186.| 


188 . 


155 . 


203 . 


டை - ஐதரோ - பெராக்ஃசு - புரொப்பேன் 

( அடர்த்தி = 30 % ) 
204 . டை - ஐசோபியூட்டைல் பெராக்ஃசைடு 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 


216 . 


221 . 


263 . 


264 . ) 


205 . டை - மிஃபாக்சு 
206 . டை - மெத்தோவேட்டு 
207 . டை - மெதில் டை - குளோரோ - சைலேன் 
208 . டை - மெத்தில் ஐதரசைன் 
209 . டை - மெத்தில் நைட்ரோசோ அமீன் 
210 . டை - மெத்தில் பி - பீனைலீன் டை - அமீன் 
211 . டை - மெத்தில் பாசுபோராமி - டை - சயனைடிக்காடி 
212 . டை - மெத்தில் பாசுபோரோ - குளோரிடோ - தையோட்டு 
213 . டை - மெத்தில் சல்ஃபோலேன் 
214 . டை - மெத்தில் சல்பைடு 
215 . டை - மெத்தில் அமீன் 

டை - மெத்தில் அனிலைன் 
217 . டை - மெத்தில் கார்போனைல் குளோரைடு 
218 . டை - மெட்டிலான் 
219 . டை - நைட்ரோ - ஓ - கிரிசோல் 
220 . டை - நைட்ரோ - பீனால் 

டை - நைட்ரோ - தொலுயீன் 
222 . டைனோசெபு 
223. டைனோடெர்பு 
224 . 

டை - ஆக்ஃசேன் - பி 
225 . டை - ஆக்ஃசா - தையோன் 
226 . டை - ஆக்ஃசைன் 
227 . டை - ஃபாசினோன் 
228 . டை - பாசுபோர் - அமைடு ஆக்டாமெத்தில் 
229. டை - பீனைல் மெத்தேன் டை - ஐசோசயனேட்டு 

( எம் . டி . ஐ ) 
230 . டை - புரொப்பிலீன் கிளைக்கால் பியூட்டைல் ஈத்தர் 
231 . டை - புரொப்பிலீன் கிளைக்கால் மெத்தில் ஈத்தர் 
232 . டிசெக் - பியூட்டைல் பெராக்ஃசி - டைகார்போனினேட்டு 

( அடர்த்தி >80 % ) 
233 . டை - சஃபோட்டோன் 
234 . டை - தையாசா - அமீன் அயோடைடு 
235 . டை - தையோ - பை - யூரேட்டு 
236 . எண்டோசல்ஃபான் 
237 . எண்டா தையான் 
238 . எண்டிரின் 
239 . எப்பிகுளோரோ ஐதரைன் 
240 . இபிஎன் 
241 . எர்கோ - கால்சிஃபெரால் 
242 . எர்கோட்டாமீன் தார்த்தரேட்டு 
243 . எத்தேன்சல்ஃபனைல் குளோரைடு , 2 குளோரோ 
244 . எத்தனால் 1 - 2 டை - குளோரோ அசிட்டேட்டு 


245 . எத்தையான் 
246 . I எத்தோப்புரோஃபோசு 
247 . எத்தில் அசிட்டேட்டு 
248 . எத்தில் ஆல்ககால் 
249 . எத்தில் பென்சீன் 

எத்தில் பிசு அமீன் 
251 . எத்தில் புரோமைடு 
252 . எத்தில் கார்பமேட்டு 
253 . எத்தில் ஈத்தர் 
254 . I னெத்தில் எக்ஃசானால் , - 2 
255 . எத்தில் மெர்க்காப்டான் 
256 . கெத்தில் மெர்கியூரிக் பாசுபேட்டு 
257 . | 

எத்தில் மெத்தாக்கிரைலேட்டு 
258 . எத்தில் நைட்ரேட்டு 
259 . எத்திக் தோசயனேட்டு 
260 . எத்தில் அமீன் 
261 . எத்திலீன் 
262 . எத்திலீன் குளோரோ - ஐதரைன் 

எத்திலீன் டை - புரோமைடு 

எத்திலீன் டை - அமீன் 
265 . எத்திலீன் டை - அமீன் ஐதரோ - குளோரைடு 
266 . எத்திலீன் புளோரோ - ஐதரைன் 
267 . | எத்திலீன் கிளைக்கால் 

எத்திலீன் கிளைக்கால் டை - நைட்ரேட்டு 
269 . எத்திலீன் ஆக்சைடு 
270 . எத்திலீன் அமைன் 
271 . எத்திலீன் டை - குளோரைடு 
272 . பீன் - அமிஃபோசு 
273 . பீன் - நைட்ரோ - தியோன் 
274 . பீன் - சல்போ - தையோன் 
275 . புளூமெட்டில் 
276 . புளூரின் 
277 . 

புளூரோ 2- ஐதராக்சி பியூட்டைரிக் காடி அமிடு உப்பு 

எசுத்தர் 
278 . புளூரோ - அசிட்டமைடு 

புளூரோ அசிட்டிக்காடி அமிடு உப்பு எசுத்தர்கள் 

புளூரோ அசிட்டைல் - குளோரைடு 
281 . புளூரோ பூட்டைரிக் காடி அமைடு உப்பு எசுத்தர்கள் 

புளூரோ - குரோட்டானிக் காடி அமைடு உப்புகள் 

எசுத்தர்கள் 
283 . புளூரோ - ஊராசில் ( Fluorouracil ) 
284 . ஃபோனோபோசு 


268 . | 


282 . 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 


327 . 
328 . 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 

( 2) 
285 . பார்மால்டிஃகைடு 
286 . பார்மெத்தனேட்டு ஐதரோகுளோரைடு 
287 . பார்மிக் காடி 
288 . பார்மோ - பரனேட்டு 
289 . பார்மோ - தையான் 
290 . ஃபாசு - தையான் 
291 . ஃபுபெரிடாசோல் 
292 . ஃபுரான் 
293 . காலியம் திரை - குளோரைடு 
294 . கிளைக்கோ - நைட்ரைல் ( ஐதரோ - ஆக்சி - அசிட்டோ 

நைட்ரைல்) 
295 . குவானில் - 4 நைட்ரோசு - அமினோ - குனைல் - 1 

தெட்ராசீன் 
296 . | எப்டாகுளோர் 
297 . எக்சாமெத்தில் - தெட்ரா - ஆக்சா - சைக்ளோ 

நோனேட்டு ( அடர்த்தி 75 % ) 
298 . எக்ஃசா - குளோரோ - பென்சீன் 
299 . எக்ஃசா - குளோரோ - சைக்ளோ - எக்சான் (இலின்டேன் ) 
300 . எக்ஃசா - குளோரோ - சைக்ளோ - பென்ட்டா - டையீன் 
301 . எக்ஃசா - குளோரோ - டை - பென்சோ- பி 
302 . எக்ஃசா - குளோரோ - நாப்தலீன் 
303 . எக்ஃசா - புளோரோ- புரோப்பனோன் - செசுக்குயிடிரேட்டு 
304 . எக்ஃசா - மெத்தில் பாசுபோர் - அமைடு 
305 . எக்ஃசா - மெத்திலீன் டை - அமீன் என் என் 

டை - பூட்டைல் 
306 . எக்ஃசேன் 
307 . எக்ஃசா - நைட்ரோசுத்தில்பீன் 
308 . எக்ஃசீன் 
309. ஐதரசன் செலினைடு 

ஐதரசன் சல்பைடு , 
311 . ஐதராசைன் 
312 . ஐதராசைன் நைட்ரேட்டு 
313 . ஐதரோகுளோரிக் காடி (வளிமம் ) 

ஐதரசன் 
315 . ஐதரசன் புரோமைடு 
316 . ஐதரசன் சயனைடு 
317 . ஐதரசன் புளோரைடு 
318 . ஐதரசன் பெராக்சைடு 
319 . ஐதரோ - குயினோன் 
320 . இண்டீ ன் 
321 . இண்டியம் தூள் 


322 . இண்டோ- மெத்தாசின் 
323 . | ஐயோடீன் , ( ஐயோடைன் ) 
324 . இரிடியம் டெட்ரா - குளோரைடு 
325 . இரும்பு பென்ட்டா - கார்போனில் 
326 . ஐசோ - பென்சான் 

ஐசோ - அமில் - சாராயம் 

ஐசோ - பூட்டில் சாராயம் 
329. ஐசோ - பூட்டைரோ நைட்ரைல் 
330 . ஐசோ - சயனிக் காடி 34 - டை - குளோரோ - பீனைல் 

எசுத்தர் 
331 . | 

ஐசோடிரின் 
332 . ஐசோ - புளோரோ - பாசுபேட்டு 
333 . ஐசோ - ஃபோரோன் டை - ஐசோ- சயனேட்டு 
334 . ஐசோ - புரோப்பில் சாராயம் 
335 . ஐசோ - புரோப்பில் குளோரோ - கார்போனேட்டு 
336 . ஐசோ - புரோப்பில் பார்மேட்டு 
337 . ஐசோ - புரோப்பில் மெத்தில் பைராசோயில் 
338 . சுகுலோன் (5 - ஐதராக்சி நாப்தலீன் - 1 , 4 டையோன் 
339 . கேட்டீன் 
340 . இலாக்டோ - நைட்ரைல் 
341 . ஈய ஆர்சனைட்டு 
342 . ஈயம் உயர் வெப்பநிலையில் (உருகிய நிலை ) 
343 . ஈய அசைடு 

ஈய சைஃபனேட்டு 

இலெப்போஃபோசு 
346 . இலெனிசைட்டு 
347 . நீர்மமாக்கப்பட்ட பெட்ரோலிய வளிமம் 
348 . இலித்தியம் ஐதரைடு 
349 . 

என் - டை - நைட்ரோ - பென்சீன் 
350 . மக்னீசியம் தூள் அல்லது நாடா 
351. மலா - தையோன் 
352 . மலேயிக் அன் - ஐதரைடு 
353 . 

மலனோ - நைட்ரைல் 
354 . மாங்கனீசு திரை - கார்போனில் சைக்ளோ - பென்ட்டா 

டை - யீன் 
355 . மெக்ளோர் எத்தாமீன் 
356 . மெஃபோசுபோலான் 
357 . மெர்க்குரிக் குளோரைடு 
358 . மெர்க்குரிக்கு ஆக்சைடு 
359 . மெர்க்குரி அசிட்டேட்டு 


344 . I 


310 . 


314. 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 


(1) | 


( 2) 


400 . மெத்திலீன் குளோரைடு 


362 . மெதி 


363 . | 
364 . 


413 . 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 

(2) 
360 . மெர்க்குரி ஃபுல்மினேட்டு 
361 . | மெர்க்குரி மெத்தில் குளோரைடு 

மெசித்தைலீன் 
மெத்தா - அக்ரோலைன் டை - அசிட்டேட்டு 

மெத்தா - அக்ரிலிக் அன் - ஐதரைடு 
365 . 

மெத்தா - அக்ரிலோ - நைட்ரைல் 
366 . | 

மெத்தா - அக்ரிலோயில் ஆக்சி - எத்தில் ஐசோ 

சயனேட்டு 
367 . மெத்தானிடோஃபோசு 
368 . மெத்தேன் ; (மீதேன் ) 
369 . மெத்தேன் - சல்போனில் புளோரைடு 
370 . மெத்திடா - தையோன் 
371 . மெத்தையோ - கார்பு 
372 . மெத்தோனில் 
373 . மெத்தாக்ஃசி எத்தனால் ( 2 - மெத்தில் 

செல்லோ - சால்வு ) 
374 . மெத்தாக்ஃசி மெர்க்குரிக் அசிட்டேட்டு 
375 . மெத்தி - அக்கிரிலாயில் குளோரைடு 
376 . மெத்தில்2 - குளோரோ - அக்கிரிலேட்டு 
377 . மெத்தில் ஆல்ககால் ; மெத்தில் சாராயம் 
378 . மெத்தில் - அமீன் 

மெத்தில் புரோமைடு 
380 . மெத்தில் குளோரைடு 
381 . மெத்தில் குளோரோபாரம் 
382 . | மெத்தில் குளோரோபார்மேட்டு 
383 . I மெத்தில் சைக்ளோ - எக்ஃசீன் 
384 . மெத்தில் டை - சல்பைடு 
385 . மெத்தில் எத்தில் கீட்டொன் பெராக்சைடு 
386 . மெத்தில் பார்மேட்டு 

மெத்தில் ஐதராசைன் 
388 . மெத்தில் ஐசோபூட்டில் கீட்டோன் 
389 . மெத்தில் ஐசோ - சயனேட்டு 
390 . மெத்தில் ஐசோ - தையோ - சயனேட்டு 
391 . மெத்தில் மெர்க்குரிக் டை - சயனாமைடு 
392 . மெத்தில் மெர்க்காப்டான் 

மெத்தில் மெத்தா - கிரைலேட்டு 
394 . | மெத்தில் ஃபென். காப்ட்டான் 
395 . 

மெத்தில் பாசுபோனிக் டை - குளோரைடு 
396 . மெத்தில் தையோ- சயனேட்டு 
397 . மெத்தில் திரை - குளோரோ - சைலேன் 
398 . மெத்தில் வீனைல் கீட்டோன் 
399 . மெத்திலீனெபிசு (2- குளோரோ - அனிலைன் ) 


379. மெத்தில் 40 


401 . மெத்திலேனெபிசு - 4 , 4 (2- குளோரோ - அனிலைன் ) 
402 . | 

மெட்டோல்கார்பு 
403 . | 

மெவின்ஃபோசு 
404 . மேசா - கார்பேட்டு 
405 . மைட்டோ - மைசின் சி 
406 . மாலிப்டினம் தூள் 
407 . மோனோ - குரோட்டொ - ஃபோசு 
408 . மார்ஃபோலைன் 
409 . முசினால் 
410 . கடுகு வளிமம் 
411 . என் - பூட்டில் அசிட்டேட்டு 
412 . என் - பூட்டில் ஆல்ககால் ; என் - பூட்டில் சாராயம் 

என் - எக்ஃசேன் 
414 . என் - மெத்தில் என் , 2 ,4,6 - தெட்ரா - நைட்ரோ 

அனிலைன் 
415 . நாப்தா 
416 . நாப்தா கரைப்பான் 
417 . நாப்தலீன் 
418 . நாப்தால் - அமீன் 
419 . | நிக்கல் கார்போனில்/நிக்கல் தெட்ரா - கார்போனில் 
420 . நிக்கல் தூள் 

நிக்கோட்டீன் 
422 . ) 

நிக்கோடீன் சல்பேட்டு 
423 . நைட்ரிக் காடி 
424 . நைட்ரிக் ஆக்சைடு 
425 . நைட்ரோ - பென்சீன் 
426 . நைட்ரோ செல்லுலோசு 

நைட்ரோ - குளோரோ - பென்சீன் 
428 . நைட்ரோ - சைக்ளோ - எக்ஃசேன் 

நைதரசன் ( நைட்ரசன் ) 
430 . நைதரசன் டை - ஆக்சைடு 
431 . நைதரசன் ஆக்சைடு 
432 . நைதரச திரை - புளோரைடு 
433 . நைட்ரோ - கிளசரீன் 
434 . நைட்ரோ புரொப்பேன் - 1 
435 . நைட்ரோ புரொப்பேன் - 2 
436 . நைட்ரோ சோடி - மெத்தில் அமீன் 
437 . நோனேன் 
438 . நோர்போர்மைடு 
439 . ஓ - கிரிசோல் 
440 . ஓ - நைட்ரோ தொலுயீன் 


421 . ) 


387 . 


427 . 


429 . 


393 . 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 


(2 ) 


442 . | 


447 , 


489 . | 


454 . 


495 . 


441 . ஓ - தொலுடைன் 

ஓ - சைலீன் 
443 . ஓ/பி நைட்ரோ - அனிலைன் 
444 . ஒலியம் 
445 . | ஓஓ டை - எத்தில் எசு எத்தில் - கந்தக மெத்தில் ஃபாசு 
446 . 

ஓஓ டை - எத்தில் எசு புரோப்பி - தையோ - மெத்தில் 
ஃபசு - டை - தையோட்டு 
ஓஓ டை - எத்தில் எசு எத்தில் சல்ஃபினில் - மெத்தில் 

ஃபாசுஃபோரோ - தையோட்டு 
448 . ஓஓ டை - எத்தில் எசு எத்தில் - சல்ஃபோனில் - மெத்தில் 

ஃபாசுபோரோ - தையோட்டு 
449 . ஓஓ டை - எத்தில் எசு எத்தில் - தையோ - மெத்தில் 

ஃபாசுபோரோ - தையோட்டு 
450 . ஓர்கானோ உரோடியம் திரட்டு 
451. ஒரோட்டிக் காடி 
452 . ஓசுமியம் தெட்ரா - ஆக்சைடு 
453 . ஆக்ஃசாபாயின் 

ஆக்ஃசாமில் 
455 . ஆக்சிட்டேன் , 3,3,- பிசு ( குளோரோமெத்தில் ) 
456 . ஆக்சி - டை - பீனாக்சா - ஆர்சைன் 
457 . ஆக்சி - டை - சல்ஃபோட்டான் 
458 . ஆக்சிசன் (நீர்மம் ) 
459 . ஆக்சிசன் டை - புளோரைடு 
460 . ஓசோன் 
461 . பி - நைட்ரோ - பீனால் 
462 . பாராஃபின் 
463 . பாரா - ஆக்சான் ( டை - எத்தில் 4 ) 
464 . பாராக்குவாட்டு 
465 . பாராக்குவாட்டு மெத்தொ - சல்பேட்டு 
466 . பாராத்தையோன் 
467 . பாராத்தையோன் மெத்தில் 
468 . | பாரிசுப் பச்சை 
469 . பென்ட்டா போரேன் 
470 . பென்ட்டா - குளோரோ - எத்தேன் 
471 . | பென்ட்டா - குளோரோ - பீனால் 
472 . பென்ட்டா - புரோமோ - பீனால் 
473 . பென்ட்டா - குளோரோ நாப்தலீன் 
474 . பென்ட்டா - டெசில் - அமீன் 
475 . பென்ட்டா- எரித்திரிட்டோல் நைட்ரேட்டு 
476 . பென்ட்டேன் 
477 . பென்ட்டாமோன் 
478 . பெர்க்குளோரிக் காடி 
479 . பெர்க்குளோரோ - எத்திலீன் 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 

( 2) 
480 . | 

பெராக்சி - அசிட்டிக் காடி 
481 . | 

பீனால் ; ( ஃபீனால் ) 
482 . பீனால் 2,2- தையோபிசு (4,6- டை - குளோரோ ) 
483 . பீனால் 2,2 - தையோபிசு ( 4 குளோரோ 6 மெத்தில் 

பீனால் ) 
484 . பீனால் , 3 -(1- மெத்தில் எத்தில் ) - மெத்தில் - 

கார்பாமேட்டு 
485 . பீனைல் ஐதராசைன் ஐதரோ - குளோரைடு 
486 . பீனைல் மெர்க்குரி அசிட்டேட்டு 
487 . பீனைல் சைலாட்ரேன் 
488 . பீனைல் தையோ - யூரியா 

பீனைலீன் பி - டை - அமீன் 
490 . 

ஃபோரேட்டு 
491 . ) பாசு - அசிட்டின் 
492 . பாசு - ஃபோலான் 
493 . பாசுச்சியின் 
494 . பாசுமெட்டு 

பாசுஃபாமிடோன் 
496 . பாசுஃபைன் 
497 . பாசுபாரிக் காடி 
498 . பாசுபாரிக் காடி டை - மெத்தில் ( 4 - மெத்தில் தையோ ) 

பீனைல் 
499 . பாசுபோரோ - தையோயிக் காடி டை - மெத்தில் எசு 

( 2 - பிசு) எசுத்தர் 
500 . பாசுபோரோ - தையோயிக் காடி மெத்தில் ( எசுத்தர் ) 
501 . பாசுபோரோ - தையோயிக் காடி ஓஓ டை - மெத்தில் 

எசு - ( 2 மெத்தில் ) 
502 . பாசுபோரோ - தையோயிக் மெத்தில் எத்தில் 
503 . | பாசுபோரசு ( பாசுபரசு ) 
504 . பாசுபோரசு ஆக்சி - குளோரைடு 
505 . பாசுபோரசு பென்ட்டா - ஆக்சைடு 
506 . பாசுபரசு திரை - குளோரைடு 

பாசுபரசு பென்ட்டா - குளோரைடு 
508 . இஃபுத்தாலிக் அன் - ஐதரைடு 
509 . ஃபைலோ - குயினோன் 
510 . ஃபைசாசிடிக்மீன் 
511 . ஃபைசாசிடிக்மீன் சாலிசைலேட்டு (1:1) 
512 . பிக்கிரிக் காடி 
513 . பைக்குரோ - டாக்சின் (பிக்குரோ- டாக்சின் ) 
514 . பைப்பர்டைன் 
515 . பைப்ரோட்டால் 
516 . பைரினிஃபோசு - எத்தில் 
517 . பிளாட்டினசு குளோரைடு 


507 . 


III- 1a -( 32) (T Sup ) - 1a 


III- 1a- ( 32 ) (T Sup ) - 2 


III -1a-( 32 ) (T Sup ) - 2a 


10 ) 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 


( 2 ) 


518 . பிளாட்டினம் தெட்ரா- குளோரைடு 
519 . பொட்டாசியம் ஆர்சினைட்டு 
520 . பொட்டாசியம் குளோரேட்டு 
521 . பொட்டாசியம் சயனைடு 
522 . பொட்டாசியம் ஐதராக்சைடு 
523 . பொட்டாசியம் நைட்ரைடு 
524 . பொட்டாசியம் நைட்ரைட்டு 
525 . பொட்டாசியம் பெராக்சைடு 
526 . பொட்டாசியம் வெள்ளி சயனைடு 
527 . பொடியாக்கப்பட்ட மாழைகளும் (உலோகங்களும் ) 

கலவைகளும் 
528 . புரோமிக்கார்பு 
529 . புரோமுரிட்டு 
530 . புரோப்பேன் - சல்ட்டோன் 
531 . புரோப்பார்கைல் அல்ககால் (சாராயம் ) 
532 . புரோப்பார்கைல் புரோமைடு 
533 | புரோப்பென் - 2 குளோரோ - 1 , 3 - டை - ஆல் - டையோ 
534 . புரோப்பியோ - லாக்டோன் பீட்டா 
535 . புரோப்பியோ- நைட்ரைல் 
536 . புரோப்பியே - நைட்ரைல் , 3 - குளோரோ 
537 . புரோப்பியோ - பினோன் , 4 - அமினோ 
538 . புரோப்பில் குளோரோ - பார்மேட்டு 
539 . புரோப்பிலீன் டை - குளோரைடு 
540 . புரோப்பிலீன் கிளைக்கால் , அல்லைல் - ஈத்தர் 
541 . புரோப்பிலீன் இமைன் 
542 . புரோப்பிலீன் ஆக்சைடு 
543 . புரோத்தோயேட்டு 
544 . சியூடோ - சுமீன் 
545 . பைராசாக்சான் 
546 . பைரீன் 
547 . பைரிடைன் 
548 . பைரிடைன் , 2 - மெத்தில் - 3 - வீனைல் 
549 . பைரிடைன் , 4 - நைட்ரோ - 1 - ஆக்சைடு 
550 . பைரிமினில் 
551. குயினாலிஃபோசு 
552 . குயினோன் 
553 . உரோடியம் திரை - குளோரைடு 
554 . சாலுக்கோ - அமீன் 
555 . சாரின் 
556 . செலினசுக் காடி 
557 . செலீனியம் எக்ஃசா - புளோரைடு 
558 . செலீனியம் ஆக்சி - குளோரைடு 


559 . செமி - கார்பாசைடு ஐதரோ - குளோரைடு 
560 . சைலேன் ( 4 அமினோ பூட்டைல் ) டை - எத்தாக்ழிச் 

மெத் 
561 . சோடியம் 
562 . சோடியம் ஆந்திரா - குயினோன் - 1 - சல்போனேட்டு 
563 . சோடியம் ஆர்செனேட்டு 
564 . சோடியம் ஆர்செனைட்டு 
565 . சோடியம் அசைடு 
566 . சோடியம் காக்கோடிலேட்டு 
567 . | சோடியம் குளோரேட்டு 
568 . சோடியம் சயனைடு 
569 . சோடியம் புளோரோ - அசிட்டேட்டு 
570 . 

சோடியம் ஐதராக்சைடு 
571 . 

சோடியம் பென்ட்டா குளோரோ - ஃபெனேட்டு 
572 . சோடியம் பிக்ராமேட்டு 
573 .) சோடியம் செலினேட்டு 
574 . சோடியம் செலினைட்டு 
575 . சோடியம் சல்பைடு 
576 . சோடியம் தெல்லோரைட்டு 
577 . இசுட்டானேன் அசிட்டாக்சி திரை - பீனைல் 
578 . 

இசுட்டிபைன் ( ஆன் .ட்டிமனி ஐதரைடு ) 
579 . இசுட்டிரைச்சினைன் 
580 . இசுட்டிரைச்சினைன் சல்பேட்டு 

இசுட்டைஃபினிக் காடி (2 ,4 ,6 திரை - நைட்ரோ 

ரிசோர்சினால் ) 
582 . இசுட்டைரீன் 
583 . சல்ஃபோட்டெக்கு 
584 . | கந்தக - ஆக்சைடு, 3 - குளோரோ - புரோப்பில் - ஆக்டில் 
585 . கந்தக டை - குளோரைடு 
586 . கந்தக டை - ஆக்சைடு 
587 . கந்தக மோனாக்சைடு 
588 . கந்தக தெட்ரா - புளோரைடு 

கந்தக திரை - ஆக்சைடு 
590 . கந்தகக் காடி 
591 . தெலூரியம் ( தூள் ) 
592 . தெலூரியம் எக்ஃசா- புளோரைடு 
593 . டி இ பிபி ( தெட்ரா - எத்தில் - பைரோ - பாசுபேட்டு ) 
594 . தெருபுஃபோசு 
595 . தெருட்டு - பூட்டைல் - ஆல்ககால் 
596 . தெருட்டு - பூட்டைல் - பெராக்சி கார்போனேட்டு 
597 . தெருட்டு - பூட்டைல் - பெராக்சி ஐசோ - புரோப்பில் 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 


( 2 ) 


640 . திரை 


598 . தெருட்டு -பூட்டைல் - பெராக்சி - அசிட்டேட்டு 

( அடர்த்தி > = 70.5 % ?) 
599 . தெருட்டு - பூட்டைல் - பெராக்சி - பைவாலேட்டு 

( அடர்த்தி ) = 77 % ) 
600 . தெருட்டு - பூட்டைல் - பெராக்சி - ஐசோ - பூட்டைரேட்டு 

( Tert-butyl peroxy isobutyrate ) 
601 . தெட்ரா ஐதரோ - ஃபுரான் 
602 . தெட்ரா - மெத்தில் ஈயம் 
603 . 

தெட்ரா - நைட்ரோ - மெத்தேன் 
604 . தெட்ரா - குளோரோ - டை - பென்சோ - பி டை - ஆக்சின் , 

1,2,3,4,8,(டிசிடிடி ) 
605 . 

தெட்ரா- எத்தில் ஈயம் 
606 . தெட்ரா-புளூரி - தைன் 
607 . தெட்ரா- மெத்திலீன் டை - சல்போ - தெட்ரா - அமீன் 
608 . I 

தாலிக் காடி 
609 . தாலியம் கார்போனேட்டு 
610. தாலியம் சல்பேட்டு 
611 . தாலசு குளோரைடு 
612 . தாலசு மாலோனேட்டு 
613 . தாலசு சல்பேட்டு 
614 . தையோ - கார்பாசைடு 
615 . தையோ - சயனாமிசாசிடு, 2 - ( பென்சோ - திசயசோயில் 

எத்தியோ) மெத்தில் 
616 . | 

தையோ - ஃபாமாக்சு 
617 . தையோ - மெட்டான் 
618 . தையோ - நாசின் 
619 . தையோனில் குளோரைடு 
620 . தையோ - பீனால் 
621 . தையோ - செமி - கார்பாசைடு 

தையோ - யூரியா ( 2 - குளோரோ பீனைல் ) 
623 . தையோ - யூரியா (2 - மெத்தில் பீனைல் ) 
624 . திர்ப்பேட்டு (2,4- டை - மெத்தில் -1,3- டை 

தையோலேன் ) 
625 . தைட்டானியம் தூள் 
626 . தைட்டானியம் தெட்ரா - குளோரைடு 
627 . தொலுயீன் 
628 . தொலுயீன் 2 ,4,- டை - ஐசோ - சயனேட்டு 
629 . 

தொலுயீன் 2,6,- டை - ஐசோ - சயனேட்டு 
630 . திரான்சு - 1, 4 - டை - குளோரோ - பூட்டேன் 

திரை - நைட்ரோ - அனிசோல் 
திரை - ( சைக்ளோ - எக்ஃசில் ) மெத்தில் - இசுட்டானில் 

1 - எச் - 1 , 1,2, 4 - திரை - அசோல் 
633 . திரை -( சைக்ளோ - எக்ஃசில் ) இசுட்டானில் - 1 - எச் - 1 , 

1,2 ,3 - திரை - அசோல் 


634 . திரை - அமினோ - திரை - நைட்ரோ - பென்சீன் 
635 . | 

திரை - அம்ஃபோசு 
636 . திரை - அசோ - ஃபோசு 
637 . | திரை - புரோமோ -பீனால் 2,4,6 
638 . திரை - குளோரோ நாப்தலீன் 
639 . I 

திரை - குளோரோ குளோரோ - மெத்தில் சைலேன் 

திரை - குளோரோ அசிட்டைல் குளோரைடு 
641 . ) திரை - குளோரோ டை - குளோரோ - பீனைல் சைலேன் 
642 . திரை - குளோரோ - எத்தில் சைலேன் 
643 . திரை - குளோரோ - எத்திலீன் 
644 . திரை - குளோரோ - மெத்தேன் சல்பாபீனைல் 

குளோரைடு 
645 . திரை - குளோரோனேட்டு 
646 . திரை - குளோரோ - பீனால் 2 ,4 ,6 
647 . திரை - குளோரோ - பீனால் 2,4,5 
648 . திரை - குளோரோ - பீனைல் சைலேன் 
649 . I 

திரை - குளோரோஃபோன் 
650 . திரை- எத்தாக்சி - சைலேன் 
651 . 

திரை - எத்தில் அமீன் 
652 . திரை - எத்திலீன் மெலாமீன் 
653 . | திரை- மெத்தில் குளோரோ - சைலேன் 
654 . திரை - மெத்தில் புரோப்பேன் பாசுபேட்டு 
655 . 

திரை - நைட்ரோ வெள்ளீயக் குளோரைடு 
656 . திரை - நைட்ரோ அனிலைன் 
657 . | திரை - நைட்ரோ பென்சீன் 
658 . திரை - நைட்ரோ பென்சாயிக் காடி 
659 . திரை - நைட்ரோ - ஃபெனிட்டோல் 
660 . திரை - நைட்ரோ - எம் - கிரிசால் 

திரை - நைட்ரோ தொலுயீன் 
662 . திரை - ஆர்த்தோ- கிரிசில் - பாசுபேட்டு 
663 . திரை - பீனைல் வெள்ளீயக் குளோரைடு 
664 . I திரிசு ( 2 - குளோரோ - எத்தில் ) அமீன் 
665 . தருப்பென்ட்டைன் 
666 . யுரேனியமும் அதன் சேர்மங்களும் 
667 . வாலினோ மைசின் 

வனேடியம் பென்ட்டா - ஆக்சைடு 
669 . வீனைல் அசிட்டேட்டு மோனோமர் 
670 . வீனைல் புரோமைடு 
671 . வீனைல் குளோரைடு 
672 . 

வீனைல் சைக்ளோ - எக்ஃசேன் டை - ஆக்சைடு 
673 . வீனைல் புளோரைடு 
674 . வீனைல் நோர்போர்னீன் 


622 . 


661 . | 


668 . 


631. 


632 . 


12 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 


தொடர் அபாயகரமான இரசாயனப் பொருட்களின் பட்டியல் 
எண் 


(2 ) 


( 1) 


675 . வீனைல் தொலுயீன் 
676 . வீனைல் - எடீன் குளோரைடு 
677 . வார்ஃபாரின் 
678 . வார்ஃபாரின் சோடியம் 
679 . சைலீன் டை - குளோரைடு 


680 . சைலிடைன் 
681 . | துத்தநாக டை - குளோரோ - பென்டா - நைட்ரைல் 
682 . துத்தநாகப் பாசுபைடு 
683 . சிர்க்கோனியமும் சேர்மங்களும் 


( 5 ) விவர அட்டவணை 2 - ன் , நெடும்பத்தியில் , 
( a) , " தொடக்க அளவுகள் (டன்கள்)", -- 
(i ) நெடும்பத்தி (3 ) தொடர்பான பதிவுக்குப் பதிலாக , பின்வரும் பதிவு அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 

" 4 , 5 , 7 , 8 , 13 மற்றும் 15 ஆம் விதிகளின் பயன்பாட்டிற்காக " . 
(ii ) நெடும்பத்தி (4 ) தொடர்பான பதிவுகளுக்குப் பதிலாக , பின்வரும் பதிவு அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் 

அதாவது 

"10 , 11 மற்றும் 12 ஆம் விதிகளின் பயன்பாட்டிற்காக " . 
"(b ) தொடர் எண் . 7 மற்றும் அது தொடர்பான பதிவுகளுக்குப் பதிலாக , முறையே பின்வரும் தொடர் எண்ணும் , பதிவுகளும் 

அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . 
" விவர அட்டவனை 1- ல் வரையறுக்கப்பட்டுள்ளவாறு எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவங்கள் , பத்தி ( b) (2 ) 5, 000 
5 , 000 " 


( c ) 


தொடர் எண் , 27 மற்றும் அது தொடர்பான பதிவுகளுக்குப் பின்னர் , முறையே பின்வரும் தொடர் எண்களும் , பதிவுகளும் 
சேர்த்துக் கொள்ளப்படவேண்டும் . 
" 28 . விவர அட்டவணை 1 - இல் வரையறுக்கப்பட்டவாறு விரைவாக எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவங்கள் பத்தி (b ) ( 3 ) 
7 , 000 7 , 000 
" 29 . விவர அட்டவணை 1 - இல் வரையறுக்கப்பட்டவாறு விரைவாக எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவங்கள் பத்தி (b ) (4 ) 
10, 000 10 , 000 
" 30 . விவர அட்டவணை 1 - இல் வரையறுக்கப்பட்டவாறு எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவங்கள் பத்தி ( b ) (5 ) 

15 , 000 10, 000 " 
( 6 ) விவர அட்டவணை 3 - இல் 

(a ) பகுதி I - ன் , நெடும்பத்தியில் துணை தலைப்புகளின் கீழ் " "தொகுதி 4 - வெடிக்கக்கூடிய இரசாயனப் பொருட்கள் " 
நெடும்பத்தி (1) - ன் தொடர் எண்கள் 150 , 163 , 164 , மற்றும் 165 - க்கு நிகரான (3 ) - வது நெடும்பத்தியில் உள்ள பதிவுகளுக்குப் 
பதிலாக முறையே "100 கிலோ" என்ற பதிவு அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) பகுதி II மற்றும் அது தொடர்பான பதிவுகளுக்குப் பதிலாக பின்வரும் பகுதியும் அது தொடர்பான பதிவுகளும் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . 

"பகுதி - 1 
விவர அட்டவணை -1 , பகுதி - - ல் வரையறுக்கப்பட்டவாரான திரவப்பொருட்களின் 
வகைகள் மற்றும் பகுதி - | - ல் திட்டவட்டமாக பெயரிடப்படாதவை . 

தொடக்க அளவு 

4,5,7,8,13 மற்றும் 10 , 11 & 12 
தொடர் 
இரசாயனப் பொருட்களின் வகைகள் 

15 ஆம் விதிகளின் ஆம் விதிகளின் 
எண் . 

பயன்பாட்டிற்காக பயன் பாட்டிற்காக 
(டன்க ள்) 

(டன்க ள்) 

( 4 ) 
தொகுதி 5 - எளிதில் தீப்பற்றக் கூடிய இரசாயனப் பொருட்கள் 
1 . விரைவாக எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயுக்கள் 

200 
2 . எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவங்கள் 

1000 

5000 
3 . மிக விரைவாக எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவங்கள் 

1500 

10000 


( 2 ) 


( 3) 


15 


தொடர் 
எண் . 


இரசாயனப் பொருட்களின் வகைகள் 


தொடக்க அளவு 
4,5,7,8,13 மற்றும் 10, 11 & 12 
15 ஆம் விதிகளின் ஆம் விதிகளின் 
பயன்பாட்டிற்காக பயன் பாட்டிற்காக 
(டன்கள்) 

(டன்க ள்) 

( 4) 
200 


4 . தொடர்ந்து அழுத்தத்தின் கீழ் வைத்து வரும் எளிதில் தீப்பற்றக்கூடிய 

திரவங்கள் | 
5 . மிக எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவங்கள் 
6 . எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவங்கள் 


2500 
5000 


20000 
50000 " . 


7 . விவர அட்டவணை 4 - இல் இனம் 4 - இல் , உள்ள பதிவுகளான " உற்பத்தி , செய்முறை " என்ற பதிவுகளுக்குப் பதிலாக , 

"உற்பத்தி , செய்முறை , பயன்பாடு " என்று பதிவுகள் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


விவர அட்டவணை - இல் இனம் காதல். உள்ள பதிவு கரான வெப்பது. 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H2)த் துறை , 3 ஜூலை 2018 .) 
தமிழ்நாடு 1961 ஆம் ஆண்டு பேறுகாலச் சலுகைகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 53/1961) 28 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1967 ஆம் ஆண்டு பேறுகாலச் சலுகை விதிகளில் , பின்வரும் 
திருத்தத்தை இதனால் செய்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 28 ஆம் பிரிவைச் சேர்ந்த , (1 ) உபிரிவில் கோரியுள்ளவாறு , 
ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 

திருத்தம் 
மேற்சொன்ன விதிகளில் , 16ஆம் விதியைச் சேர்ந்த துணைவிதி 1இன் வரம்பு நிபந்தனையில் , " தமிழ்நாடு 1950 ஆம் ஆண்டு, 
தொழிற்சாலைகள் விதிகள் ", என்ற சொற்றொடருக்கப் பின்னர் " அல்லது தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு கட்டடம் மற்றம் ஏனைய 
கட்டுமானத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) விதிகளின் கீழ் 242ஆம் விதியில் 
கோரியுள்ளவாறு , XIII ஆம் விவர அட்டவணையின் கீழ் படிவம் XXV - இல் ஆண்டு விவர அறிக்கை " என்ற சொற்றொடர் சேர்த்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


